© 
GOVERNMENT OF TAMIL NADU 
2023 


[Regd. No. TN/CCN/467/2012-14. 


[R. Dis. No. 197/2009. 
[Price: Rs. 4.00 Paise. 


a ௮8] 
Atone te 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI, WEDNESDAY, JANUARY 4, 2023 


Margazhi 20, Subakiruthu, Thiruvalluvar Aandu-—2053 


Part Il—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT, CLIMATE CHANGE 
AND FOREST DEPARTMENT 


Tamil Nadu Forest Act.—Declaration of Ayyalur 
Block-| Forest Block in Vedasandur Taluk in 
Dindigul District as Reserved Forest 


FINANCE DEPARTMENT 


Tamil Nadu Transparency in Tenders 
Act.—Notification .. 


HEALTH AND FAMILY WELFARE 
DEPARTMENT 


Drugs and Cosmetics Act-Temporary 
Appointment of Government Analyst, 
Drugs Testing Laboratory, Chennai-6. 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Tamil Nadu Teachers Education University 
Act.—Nomination of Members to the Planning 


Board of the Tamil Nadu Teachers Education 
University, Chennai 


D.T.P.—ll-2 (1)—1 


CONTENTS 


Pages. 


10 


2-3 


[1] 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning Act.— 
Inclusion of Addition of certain Villages in 
Palani Local Planning Area.. 


HUMAN RESOURCES MANAGEMENT 
DEPARTMENT 


Right to Information Act—Exemption to the 
Tamil Nadu State Vigilance Commission 
and Directorate of Vigilance and Anti- 
Corruption ப ப 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Minimum wages Act.—Revision of Minimum 
rates of Wages for Employment in Hand 
embroidery and Jari etc. 


Labour Courts for Adjudication 


Errata to Notification 


Pages. 


4-7 
7-10 
10 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


ENVIRONMENT, CLIMATE CHANGE AND 
FOREST DEPARTMENT 


Declaration of Ayyalur Block-l Forest Block in Vedasandur 
Taluk in Dindigul District as Reserved Forest under the 
Tamil Nadu Forest Act. 


[G.O. Ms. No. 214, Environment, Climate Change and Forest 
(FR.14), 15th December 2022, கார்க்கி 29, சுபகிருது; 


திருவள்ளுவர்‌ அ ண்டு)-2053./ 


No. |1(2)/0/1/2023--|॥ exercise of the powers 
conferred by Section 16 of the Tamil Nadu Forest Act 1882 
(Tamil Nadu Act V of 1882), the Governor of Tamil Nadu 
hereby declares that the area, the boundaries of which are 
specified in the Schedule below, as reserved forest with 
effect on and from 15-06-2023. 


THE SCHEDULE 


Name of the District Dindigul 

Name of the Taluk Vedasandur 
Number and Name of the Village 61 Ayyalur 
Name of the Forest Block Ayyalur Block-l 
Survey Number 10/1 

Extent of the Forest Block 48.93.0 Hectares 


BOUNDARIES 


North.- The boundary line starts from the junction point 
survey Number D of No. 57, Sukkampatty Village and Survey 
Number 1D/1 of No.61, Ayyalur Village, the boundary runs 
generally towards east along the southern boundary of 
No.57, Sukkampatty Village and meets tri-junction point of 
No.57, Sukkampatty Village boundary Survey Number 3 of 
Puduvadi Village and Survey Number 1D/1 of No.61, Ayyalur 
Village and the boundary turns towards south and east along 
the western and southern boundaries of Survey Number 2 
of No.61, Ayyalur Village and (part) southern boundary of 
Survey Number No.3, of No.61, Ayyalur Village and turns 
towards south and runs along the western and southern 
sides of 1D/2 of No.61, Ayyalur Village and meets the 
tri-junction point of Survey Numbers 1D/2, 5 and 1D/1 of 
No.61, Ayyalur Village. 


East.-Thence, the boundary runs generally towards south 
along the western boundary of Survey Numbers 5, 6, 7, 16 
and 22 of No.61, Ayyalur Village till it meets the junction 
point of Survey Numbers 22, 1D/3 and 1D/1 of No.61, 
Ayyalur Village. 


South.- Thence, the boundary generally runs towards 
west along the northern boundary of Survey Number 1D/3 
of No.61, Ayyalur Village till it meets the junction point of 
Survey Numbers 1D/3, 1C and 1D/1 of No.61, Ayyalur Village. 


West.- Thence the boundary turns towards north and 
runs along the Eastern boundary of Survey Numbers 1666, 
1667 and Southern, Eastern and Northern boundary of 
Survey No.1D/5 of No.61, Ayyalur Village and thence it 


runs towards North along Eastern boundary of 1668 and 
1670 of No.61, Ayyalur Village and meets the tri-junction 
points of Survey Numbers 1670 and 1D/1 of No.61, Ayyalur 
Village and southern Village boundary of No.57, Sukkampatty 
Village. Thence, the boundary turns towards east and north, 
runs along the southern and eastern boundary of No.5/7, 
Sukkampatty Village and reaches the starting point. 


ADMITTED RIGHTS: 
No Rights are admitted in the Forest Block. 


SUPRIYA SAHU, 
Additional Chief Secretary to Government. 


FINANCE DEPARTMENT 


Notification under the Tamil Nadu Transparency in 
Tenders Act. 


[G.O. Ms. No. 372, Finance (Salaries), 20th December 2022, 
மார்கழி 5, சுபகிருது; திருவள்ளுவா£ ஆண்டு-2053.] 


No. II(2)/FIN/2/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (3) of Section 3 of the Tamil Nadu 
Transparency in Tenders Act, 1998 (Tamil Nadu Act 43 
of 1998), the Governor of Tamil Nadu hereby notifies the 
Tamil Nadu Unmanned Aerial Vehicles Corporation Limited as 
an Optional Procurement Agency for the Drones requirement 
under various business models to various Government 
Departments/Undertakings/Agencies/Statutory Bodies/State 
Autonomous Bodies. 


N. MURUGANANDAM, 
Additional Chief Secretary to Government. 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Nomination of Members to the Planning Board of the 
Tamil Nadu Teachers Education University, Chennai 
under the Tamil Nadu Teachers Education University 
Act, 2008. 


[G.O. (D). No. 349, Higher Education (K2), 21st December 
2022, மார்கழி 6, சுபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2053.] 


No. II(2)/HE/3/2023.—In exercise of the powers conferred 
under Section 26 of Tamil Nadu Teachers Education University 
Act, 2008, the Hon'ble Governor-Chancellor hereby nominates 
the following eight members to the Planning Board of 
Tamil Nadu Teachers Education University, Chennai under 
Section 26 of Tamil Nadu Teachers Education University Act, 
2008 for a period of three years with effect from 24.11.2022:- 


(i) Dr. Ranjani Parthasarathy, 
Professor, 
Department of Information Science and Technology, 
Anna University, 
Chennai-600 025. 


Jan. 4, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 3 


(ii) Dr. R. Narasimhan, 
2/290, First Main Road, 
AGS Colony, 
Kottivakkam, 
Chennai-600 041. 


(ii) Dr. V. Venukumar, 
Associate Professor, 
Department of Tamil Research, 
S.T. Hindu College, 
Nagercoil, 
Kanniyakumari Dist. 629 002. 


(iv) Dr. S. Deepa, 
Principal, 
Training Centre, 
Vivekananda Educational Society, 
1554 - J Block, 17th Main Road, 
Ajantha Colony, 
Anna Nagar West, Chennai-600 040. 


(v) Prof. M.G. Sethuraman, 
Professor of Chemistry, 
The Gandhigram Rural Institute, 
(Deemed to be University), 
Gandhigram-624 302. 
Dindigul District 


(vi) Thiru Vikas Arya, 
Hon. Secretary / Governing Board, 
DAV Group of Schools, 
Chennai-600 086. 


(vii) Dr. V. Bharathi Harishankar, 
Vice-Chancellor, 
Avinashilingam Institute for Home Science and 
Higher Education for Women, 
Coimbatore-641 043. 
(vill) Dr. G. Pazhanivelu, 
Associate Professor, 
Department of Tamil Studies in Foreign Countries 
Tamil University, 
Thanjavur-613 010. 


D. KARTHIKEYAN, 
Principal Secretary to Government. 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Inclusion of Addition of certain Villages in Palani Local 
Planning Area under the Tamil Nadu Town and Country 
Planning Act. 


[G.O. Ms. No. 263, Housing and Urban Development 
[UD4(2)], 16th December 2022, மார்கழி 1, சுபகிருது; 
திருவள்ளுவர்‌ அண்டு)-2053.] 


No. |1(2)/HOU/4/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (4) of Section 10 of the 
Tamil Nadu Town and Country Planning Act, 1971 
(Tamil Nadu Act 35 of 1972), the Governor of Tamil Nadu 
hereby includes the following revenue Villages to the Palani 


Local Planning Area and makes the following amendment to 
the Rural Development and Local Administration Department's 
Notification No. II(2)/RUL/2141/74, published at page 218 of 
Part |l-Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 17th April 1974, the intention to do so having 
been previously published, as required under clause (b) of 
sub-section (1) of Section 10 of the said Act:- 


AMENDMENT. 


In the said Notification, for the TABLE, the following 
TABLE shall be substituted, namely:- 


THE TABLE. 


Si. Name of the Number and Name of 
No. Local Planning Revenue Villages 
Area 


(1) (2) (3) 

Palani Municipality 
35 = Sivagiripatti. 
31 Kalikanaickenpatti. 
32 Kothaimangalam. 
39 Thamaraikulam. 
45 = Chinnakalaiyamputhur. 
43 Periyakalaiyamputhur. 
44 Neikkarapatti. 
30 Ayakudi (West). 
23  Mollampatti. 
42/1 
42/2 Kalayamputhur 
34 வலா (Village). 
33. ஈண்காயகா. 


A. Kalayamputhur. 


APOORVA, 
Principal Secretary to Government. 


HUMAN RESOURCES MANAGEMENT DEPARTMENT 


Exemption to the Tamil Nadu State Vigilance Commission 
and Directorate of Vigilance and Anti-Corruption under 
the Right to Information Act, 2005. 


[G.O. Ms. No. 128, Human Resources Management (N), 
&th December 2022, கார்த்திகை 22, சுபகிருது; 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2023.] 


No. II(2)/HRM/5/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (4) of Section 24 of the Right to 
Information Act, 2005 (Central Act 22 of 2005) read with 
Section 15 of the Tamil Nadu General Clauses Act, 1981 
(Tamil Nadu Act 1 of 1981), the Governor of Tamil Nadu 
hereby rescinds the Personnel and Administrative Reforms 
Department Notification No. II(2)/PLAR/409/2008 published 
at Page 302 of Part Il - Section 2 of the Tamil Nadu 
Government Gazette, dated the 10th September 2008. 


MYTHILI K. RAJENDRAN, 
Secretary to Government. 


4 TAMIL NADU GOVERNMENT GAZETTE [Part II—Sec. 2 
LABOUR WELFARE AND SkKILL DEVELOPMENT Minimum 
DEPARTMENT rate of 
Notifications under the Minimum Wages Act. Serial Classes of Employees basic 
க தி . Number. ்‌ wages 
Revision of minimum rates of wages for Employment in (1) (2) (per day) 
Hand embroidery and Jari under the Act. (3) 
[G.O. (D) No. 615, Labour Welfare and Skill Development (J1), (Rs. P) 
12th December 2022, காரீத்திகை 26, சுபகிருது; (2) Semi - Skilled: 
திருவள்ளுவர்‌ ஆண்டு-2053.] 1.Sample Maker 387.00 
No. II(2)/LWSD/6/2023.— The following draft Notification, PL OleuY யாது பள்‌ 
which is proposed to be issued in exercise of the powers (3) UnSkilled: 
conferred by clause (b) of sub-section (1) of Section 3 1. Paper Tracing and Dyeing Helper 
and sub-section (2) of Section 5 of the Minimum Wages 2. Trimming Works 368.00 
Act, 1948 (Central Act XI of 1948), is hereby published for 3. Outline Works (Dandi, Tikki, 
information of all persons likely to be affected thereby, as Kartana, Poth. 


required under clause (b) of sub-section (1) of Section 5 
of the said Act. 


2. Notice is hereby given that the draft Notification will 
be taken into consideration on or after the expiry of two 
months from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette and that any objection or 
suggestion, which may be received from any person with 
respect thereto, before the expiry of the aforesaid period 
will be considered by the Government of Tamil Nadu. 
Objection or suggestion, if any, should be addressed to the 
Additional Chief Secretary to Government, Labour Welfare 
and Skill Development Department, Secretariat, Chennai - 
600 009 through the Commissioner of Labour, DMS Campus, 
Chennai-600 006. 


DRAFT NOTIFICATION 


In exercise of the powers conferred by clause (b) of 
sub-section (1) of Section 3 and sub-section (2) of Section 5 
of the Minimum Wages Act, 1948 (Central Act XI of 1948) and 
in supersession of the Labour and Employment Department 
Notification No. II(2)/LE/647/2019 published at page 734 of 
Part |l-Section 2 of the Tamil Nadu Government Gazette, 
dated the 7th August 2019, the Governor of Tamil Nadu 
hereby revises the minimum rates of wages payable to the 
classes of employees in the employment in Hand embroidery 
and jari in the State of Tamil Nadu specified in column (2) 
of the Schedule below, as specified in the corresponding 
entries in column (3) thereof. 


THE SCHEDULE. 


Employment in Hand Embroidery and Jari. 


Minimum 
rate of 
Ne Classes of Employees. basic 
lumber. (2) wages 
(1) (per day) 
(3) 
(Rs. P) 
(1) Skilled: 
1. Designer 
2. Frame Fitting and Setting Worker 
3. Paper Tracing / Dyeing Worker 407.00 
4. Aari Worker 
5. Zardosi Worker 
6. Aari and Zardosi Worker 


Explanations.- (1) Dearness Allowance.- In addition to the 
minimum rates of basic wages as fixed above, the employees 
shall be paid dearness allowance as indicated below:- 


(i) The dearness allowance is linked to the Average 
Chennai City Consumer Price Index Number for the 
year 2010, that is 161 points (with base 2001=100) 
and for every raise of one point over and above 161 
points, an increase of Rs. 2.27 (Two Rupee and 
Twenty Seven paise only) per day shall be paid as 
dearness allowance. 


(ii) The dearness allowance shall be calculated every 
year on the first April on the basis of the average 
of the indices for the preceeding twelve months, 
namely from January to December. 


(ili) The first calculation of the dearness allowance shall 
thus be effective from the date of publication of this 
Notification in the Tamil Nadu Government Gazette 
based on the average of Chennai City Consumer 
Price Index Number for the previous year . 


(2) Where the nature of work is the same, no distinction in 
the payment of wages shall be made between men and 
women employees. 


(3) To arrive at the monthly rates of wages, shall be 
multiplied by 30. 


(4) Wherever the existing wages are higher than the 
minimum rates of wages fixed herein, the same shall 
be continued to be paid. 


Revision of minimum rates of wages for Employment in 
Electronics Industry under the Act. 


Amendment to Notification 


[G.O. (2D) No. 112, Labour Welfare and Skill Development (J1), 
12th December 2022, கார்க்திகை 26, சுபகிருது; 


திருவள்ளுவர்‌ அண்டு-2023.] 

No. Il(2)/LWSD/7/2023.—In_ exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 3 
and sub-section (2) of section 5 of the Minimum Wages 
Act, 1948 (Central Act 4 of 1948), the Governor of 
Tamil Nadu hereby makes the following amendment to 
the Labour Welfare and Skill Development Department 
Notification No. II(2)/LWSD/539/2022, published at pages 
834 - 836 of Part Il-Section 2 of the Tamil Nadu Government 
Gazette, dated the 6th July 2022. 


Jan. 4, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


AMENDMENT 


In the said Notification, in the Schedule, under the 


Classes of employees/ 


Minimum rate 


heading "Classes of Employees" in column (1), in the heading Neo Classes basic wages 
“Il. Other Categories" under the sub-heading "(B) Skilled" HEE of Work (Rs.) 
in Serial Number (7), against the expression "7941.00" and 
"7705.00" in column (2), for the expression, "Mechanist", (1) (2) (3) 
the expression, "Mechinist" shall be substituted. 14 Pick 44 Dhoties 2.31 per metre 
Revision of minimum rates of wages for Employment in 15 Pik 52 பக்‌ 2.96_per_metre 
Powerloom Industry under the Act. 16 {Pick 56 Dhoties 3.51 per metre 
[G.O. (2D) No. 113, Labour Welfare and Skill Development (J1), ய்‌ ice othe கக pel Mette 
13th December 2022, கார்த்திகை 27, சுபகிருது, loom) 
திருவள்ளுவ ஆண்டு-2050)] (Special Dhoties - 14.82 per metre 
11௦. II(2)/LWSD/8/2023.—In exercise of the powers Single loom) 
conferred by clause (b) of sub-section (1) of Section 3 18 166252 Bedsheets 36- 5.38 per metre 
and sub-section (2) of section 5 of the Minimum Wages 40 plain 
Act, 1948 (Central Act XI of 1948) and in supersession coarse Bedsheets 36- 6.92 per metre 
of the Labour and Employment Department, Notification 40 design 
No.II(2)/LE/25/2019 published at pages 30 - 31 of - — 
Part ll-Section 2 of the Tamil Nadu Government Gazette, 19 [Drill varieties 4.17 per metre 
dated the 9th January 2019, the Governor of Tamil Nadu, picks 
after consultation with the Advisory Board, hereby revises 31,36,38,38-40 
the minimum rates of wages payable to the classes of 20 Derry varieties 9.21 per metre 
employees / classes of work in the employment in Powerloom 60,28,30,32 picks 
Industry in the State of Tamil Nadu as specified in column 23 7] ன்‌ 5 24 ்‌ 
(2) of the Schedule below, as specified in the corresponding ree ன்‌ k ae sl ISITE 
entries in column (3) thereof, the draft of the same having wee PICKS 
been previously published as required by clause (b) of Il. Synthetic: 
sub-section (1) of Section 5 of the said Act. - - 
22 Pick 36 plain 3.08 per metre 
2. This Notification shall come into force with 23 Pick 56 Jari பிக pst Men 
effect on and from the date of its publication in the 24 111036 Kottari 4.50 per metre 
Tamil Nadu Government Gazette. 25 Pick 36/44 Nagpur 5.27 per metre 
THE SCHEDULE. Kottari 
Employment in Powerloom Industry. 2 {Pick 36 Jacquard 5.38 per metre 
28 Pick 36/42 Dhoti 3.84 per metre 
. Classes of employees/ Minimum rate - : 
ட (Cassese basic wages 28 Pick 36/52 Dhoti 4.61 per metre 
்‌ of Work (Rs.) 29 Pick 36/56/60 Dhoti 5.82 per metre 
(1) (2) (3) 30 Pick 36 to 38 Saree 5.27 per metre 
I. Weavers’ Cotton: variety 
1 Pick 36 1.97 per metre 31 Pick 36/40 saree variety 5.27 per metre 
2 Pick 40 2.19 per metre 32 Pick 36/42 fine saree 6.04 per metre 
3 Pick 42 2.19 per metre x — = <= 
4 Pick 44 2.19 per metre c vs we perme’ 
5 Pick 46 219 per metre 34 Pick 52/56 Art silk 8.46 per metre 
6 Pick 48 2.63 per metre Ill. Other Workers: 
7 Pick 50 2.63 per metre 1 Winder 1890.00 per week 
8 Pick 52 2.63 per metre 2 Warper 2071.00 per week 
9 Pick 56 2.96 per metre 3 Warper helper 1514.00 per week 
19 ட 60 308 per Mette 4 [9/2 1763.00 per week 
11 Pick 64 3.51_per_metre 5 Cooker 1861.00 per week 
12 Pick 68 3.73 per metre 6 Back sizer 1624.00 per week 
13 Pick 70 3.84 per metre 7 Calendar Man 1726.00 per week 


[Part II—Sec. 2 


6 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 
Serial Classes of employees/ Minimum rate 
ன்னு Classes basic wages 
of Work (Rs.) 
(1) (2) (3) 


8 Boiler Attender 1586.00 per week 


9 Calendar Helper 1586.00 per week 


10 Drawer and Reacher 
(together) 


11 Weaver Helper 


38.00 per 1000 ends 


130.00 per 23 looms 
334.00 per day 


12 Cleaner, Oiler (piece 
checking, bolding 
bearing) 


Pavu Pinaithal, Terry/ 
Jacquard ragam 


350.00 per day 


(௦) [15001௦ 2000 Ezhaigal 
Ulla Pavukku First 
1000 yarn 


14 Clerk/Maistry 8797.00 per month 


Explanations.- (1) Dearness Allowance.- In addition 
to the minimum rate of basic . wages fixed above, the 
employees shall be paid dearness allowance as indicated 
below:- 


(i) The dearness allowance is linked to the Average 
Consumer Price Index Number of Chennai City 
for the year 2010 that is 161 points (with base 
2001 =100) and for every raise of one point over and 
above 161 points, an increase of Rs.2.05 (Rupees 
two and paise five only) per day shall be paid as 
dearness allowance. 


(ii) The dearness allowance shall be calculated every 
year on the first April on the basis of the average of 
the consumer price indices for the preceding twelve 
months, that is, from January to December. 


(iii) The first calculation shall thus be effective from 
the date of publication of this notification in the 
Tamil Nadu Government Gazette, based on the 
Average Chennai City Consumer Price Index Number 
for the previous year. 


(2) Where the nature of work is the same, no distinction 
in the payment of wages shall be made between the 
men and women employees. 


(3) To arrive at monthly wages, the weekly wages shall 
be first divided by seven and then multiplied by 30. 


(4) To arrive at monthly wages, the daily wages shall be 
multiplied by 30. 


(5) To arrive at daily wages, the weekly wages shall be 
divided by 6 and the monthly wages by 26. 


(6) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein, the existing wages shall 
be continued to be paid. 


Revision of minimum rates of wages for Employment in 
Auto Rickshaws and Taxis under the Act. 


[G.O. (2D) No. 114, Labour Welfare and Skill Development (J1), 
13th December 2022, கார்கீதிகை 27, சுபகிரது; 
திருவள்ளுவர்‌ அண்டு-2023.] 


No. II(2)/LWSD/9/2023.—In_ exercise of the powers 
conferred by clause (b) of sub-section (1) of Section 3 and 
sub-section (2) of Section 5 of the Minimum Wages Act, 1948 
(Central Act XI of 1948) and in supersession of the Labour 
and Employment Department Notification No.II(2)/LE/26/2019, 
published at pages 31 - 32 of Part Il-Section 2 of the 
Tamil Nadu Government Gazette, dated the 9th January 
2019, the Governor of Tamil Nadu, after consultation with the 
Advisory Board, hereby revises the minimum rates of wages 
payable to the classes of employees in the employment 
in Auto rickshaws and Taxis in the State of Tamil Nadu, 
specified in column (1) of the Schedule below, as specified 
in the corresponding entries in column (2) thereof, the draft 
of the same having been previously published as required by 
clause (b) of sub-section (1) of Section 5 of the said Acct. 


2. This Notification shall come into force with effect 
on and from the date of its publication in the Tamil Nadu 
Government Gazette. 


THE SCHEDULE 


Employment in Auto rickshaws and Taxis 


Minimum rates of basic 
wages 


(Rs.) 


Classes of employees 


(1) 


(2) 


Drivers in Auto rickshaws 
(fitted with meters) 


443.00 per day (or) 
11500.00 per mensem. 


Drivers in Taxis 
(fitted with meters) 


503.00 per day (or) 
13044.00 per mensem. 


Explanations.- (1) Dearness Allowance.- In addition 
to the minimum rates of basic wages fixed above, the 
employees shall be paid dearness allowance as follows:- 


(i) The dearness allowance is linked to the Average 
Consumer Price Index Number for Chennai City 
for the year 2010, that is 161 points (with base 
2001 = 100) and for every raise of one point over and 
above 161 points, an increase of Rs.71.40 (Rupees 
seventy one and paise forty only) per month shall 
be paid as dearness allowance. 


(ii) The dearness allowance shall be calculated every 
year on the first April on the basis of the average 
of the consumer price indices of the preceding twelve 
months, that is from January to December. 


Jan. 4, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 7 


(iii) The first calculation shall be effective from the 
date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette based on the 
Average of Consumer Price Index Number for the 
previous year. 


The daily rates of minimum wages include the 
element of weekly holiday wages also. 


(ii) To arrive at the daily rate of dearness allowance, 
monthly rates of dearness allowance shall be 
divided by 26. 


(3) Wherever the existing wages are higher than the 
minimum wages fixed herein, such existing wages shall 
be continued to be paid. 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Court for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌., 
திருநெல்வேலி மண்டலம்‌. 


அரசானை (ig) என்‌, 590, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 7 டிசம்பர்‌ 2022, கார்த்திகை 15, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 


No. II (2)/ LWSD/10/2023.—_@\hs ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌ (குருநெல்வேலி) லிட்‌. திருநெல்வேலி மண்டலம்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ 
திருநெல்வேலி என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1009) பிரிவிலும்‌, 10()(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌., திருநெல்வேலி மண்டலத்தில்‌ ஒட்டுநராக பணிபுரியும்‌ 
திரு. 3. துரைபாண்டி (பணி எண்‌. 10162) என்பவருக்கு வருடாந்திர 
ஊதிய உயர்வினை அதன்‌ திரண்ட பயனுடன்‌ பதினெட்டு மாதங்கள்‌ 
நிறுத்தி வைத்தும்‌ அதனை நிலுவைத்‌ தொகை ஏதுமின்றி (Without 
arrear amount) அமல்படுத்தியும்‌ நிர்வாகம்‌ பிறப்பித்த 28.02.2019 
நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்தானா? ஆம்‌ எனில்‌, பாதிக்கப்பட்ட நபருக்கு 
கிடைக்க கூடிய நிவாரணம்‌ என்ன? இது சம்பந்தமாக உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 
அரசாளைர (ig) ster. 587, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 30 நவம்பர்‌ 2022, கார்த்திகை 14, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2053./ 

No. || (2)/ டங்‌5ம[11/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌. நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற  நிர்வாகத்திற்கும்‌, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழக காமராஜர்‌ நாடார்‌ தொழிலாளர்‌ சங்கம்‌, 
நாகர்கோவில்‌, கன்னியாகுமரி மாவட்டம்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10((0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 10(2A) 
பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தைக்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலத்தில்‌ ஒட்டுநராக பணிபுரியும்‌ 
திரு. 5. ரமேஷ்‌ (பணி எண்‌. 9090) என்பவருக்கு மிகைநேரம்‌ 
பணிபுரிந்தமைக்கு மிகை நேரத்தை கணக்கிட்டு மிகை ஊதியம்‌ 
அல்லது வருகைப்‌ பதிவு பெற்றுத்‌ தர வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசான (ig) சாண்‌, 591, கொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (NS துறை, 7 டிசம்பர்‌ 2022, கார்த்திகை 15, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 


No. || (2)/டங்‌50/12/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) AL, நாகர்கோவில்‌ 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ leew), நாகர்கோவில்‌ 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1009) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆறையயிடுகிறார்‌. 


8 TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


தொழிற்தகராறுகள்‌ 
இந்த ஆணையைப்‌ 
மூன்று மாதங்களுக்குள்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
தீர்ப்பு அளிக்குமாறு, திருநெல்வேலி 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்தில்‌ 
தேர்வுநிலை ஒட்டுநராக பணிபுரியும்‌ திரு. ௩. மோகன்தாஸ்‌ (பணி 
எண்‌.4190) என்பவர்‌ பெற்று வரும்‌ சம்பள நிலையிலிருந்து ஐந்து 
(05) வருடம்‌ கீழ்‌ நிலைக்கு தொடர்‌ விளைவுகளுடன்‌ இறக்கம்‌ 
செய்தும்‌ அவர்‌ தற்காலிக வேலைநீக்கத்திலிருந்த நாட்களை 
தகுதிவாய்ந்த விடுப்பாக ஒழுங்குபடுத்தியும்‌ நிர்வாகம்‌ பிறப்பித்த 
12.07.2021 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


[அரசானை (ig) என்‌, 613, கொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 8 டிசம்பர்‌ 2022, கார்த்திகை 22, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2023./ 

No. II (2)/ டீங்‌5ப/13/2023.--இந்த ஆணையின்‌ இணைணபப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (திருநெல்வேலி) i, நாகர்கோவில்‌ மண்டலம்‌, 
நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்‌ சங்கம்‌ (சிஐடியு, நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1006 பிரிவிலும்‌, 10(1)(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌, நாகர்கோவில்‌ மண்டலத்தில்‌ ஒட்டுநராக பணிபுரியும்‌ 
திரு. K.P. ராதாகிருஷ்ணன்‌ (பணி எண்‌.10643) என்பவருக்கு 
ஊதிய உயர்வு வருங்காலம்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று 
வருடத்திற்கு நிறுத்தி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 05.14.2021 
நாளிட்ட மேல்முறையீட்டு உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


அரசானை (ig) என்‌, 614, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திரன்‌ 
மேம்பாட்டு (1S துறை, 8 டிசம்பர்‌ 2022, கார்த்திகை 22, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253,/ 


No. II (2)/ LWSD/14/2023.—@\bs ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு 


போக்குவரத்துக்‌ கழகம்‌, (திருநெல்வேலி) லிட்‌. 
மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கும்‌, தமிழக அரசு 
போக்குவரத்து தொழிலாளர்‌ சங்கம்‌ ley), நாகர்கோவில்‌ 
என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 

1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 28//1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7)(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


நாகர்கோவில்‌ 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்ப்பு அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 


கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (திருநெல்வேலி) 
லிட்‌., நாகர்கோவில்‌ மண்டலத்தில்‌ ஒட்டுநராக பணிபுரியும்‌ 
திரு. V. சுரேஷ்குமார்‌ (பணி எண்‌.10180) என்பவருக்கு ஊதிய 
உயர்வு வருங்காலம்‌ பாதிக்கும்‌ வண்ணம்‌ மூன்று வருடத்திற்கு 
நிறுத்தி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 08.03.2021 நாளிட்ட 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
மாவட்ட மேலாளர்‌, தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழகம்‌ (டாஸ்மாக்‌), 

ஈரோடு. 
அரசா (ig) சன்‌ 610, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு ரித்‌ துறை, 8 ஐசும்பர்‌ 2022, கார்த்திகை 22, 

சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-2053./ 

No. II (2)/LWSD/15/2023.—Q@eweuremy, தமிழ்நாடு மாநில 
வாணிபக்கழக பணியாளர்‌ முன்னேற்ற சங்கம்‌ (எல்பி.எப்‌). ஈரோடு- 
எதிர்‌-மாவட்ட மேலாளர்‌, தமிழ்நாடு மாநில வணிபக்‌ கழகம்‌ 
(டாஸ்மாக்‌) ஈரோடு என்ற நிர்வாகத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்கண்ட  “தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ 
சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1009) பிரிவிலும்‌, 10()(6) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன தகராறை 
எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌ழ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு சேலம்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


Jan. 4, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 9 


இணைப்பு 
எழுவினா 

ஈரோடு மாவட்ட தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழகம்‌ (டாஸ்மாக்‌) 
அரசு மதுபானக்‌ கடையில்‌ பணிபுரியும்‌ திரு. எம்‌. ஆனந்தன்‌, 
விற்பனையாளர்‌ என்பவருக்கு, தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழக 
ஈரோடு மாவட்ட மேலாளர்‌/துணை£ ஆட்சியரின்‌ குறிப்பாணை எண்‌. 
ந.க.28/2021/ஆர்‌1, நாள்‌ 25.11.2021-இன்படி டாஸ்மாக்‌ நிர்வாகத்தால்‌ 
வழங்கப்பட்ட தண்டனையை இரத்து செய்ய வேண்டும்‌ என்று 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

அரசானை (ig) என்‌ 611, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

மேம்பாட்டு ௫74 துறை, 8 ஐசும்பர்‌ 2022, கார்த்திகை 22, 

சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 

11௦.1 (2)/ டீ4/50/16/2023.--செயலாளர்‌, தமிழ்நாடு மாநில 
வாணிபக்‌ கழக பணியாளர்‌ முன்னேற்ற சங்கம்‌ (எல்பி.எப்‌). ஈரோடு, 
எதிர்‌ - மாவட்ட மேலாளர்‌, தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழகம்‌ 
(டாஸ்மார்க்‌), ஈரோடு என்ற நிர்வாகத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்கண்ட  'தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ 
சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1009) பிரிவிலும்‌, 10()(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன தகராறை 
எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு சேலம்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினா 

ஈரோடு மாவட்ட தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழகம்‌ (டாஸ்மாக்‌) 
அரசு மதுபானக்‌ கடையில்‌ பணிபுரியும்‌ திரு. ராஜப்பன்‌, உதவி 
விற்பனையாளர்‌ தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழக ஈரோடு மாவட்ட 
மேலாளர்‌/துணை ஆட்சியரின்‌ குறிப்பாணை எண்‌. ந.க.28/2021/ 
OL, நாள்‌ 251,2021-இன்படி டாஸ்மாக்‌ நிர்வாகத்தால்‌ 
வழங்கப்பட்ட தண்டனையை இரத்து செய்ய வேண்டும்‌ என்று 
கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

[அரசானை (ig) என்‌ 612, தொழிலாளர்‌ நல்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு ௫274 துறை, 8 ஐசும்பர்‌ 2022, கார்த்திகை 22, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253,/ 

No. ॥ (2)/ WSD/17/2023.—Geworem, தமிழ்நாடு மாநில 
வாணிபக்‌ கழக பணியாளர்‌ முன்னேற்ற சங்கம்‌ (எல்‌.பி.எப்‌). ஈரோடு, 
மாவட்ட மேலாளர்‌, தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழகம்‌ (டாஸ்மால்‌), 
ஈரோடு என்ற நிர்வாகத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்கண்ட  “தகராறை கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ 
சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVA947) 1009) பிரிவிலும்‌, 10(1)(d) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ மேற்சொன்ன தகராறை 
எழுவினாவுடன்‌ சேலம்‌ தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக 
அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌ழ இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு சேலம்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 
ஈரோடு மாவட்ட தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழகம்‌ (டாஸ்மாக்‌) 
அரசு மதுபானக்‌ கடையில்‌ பணிபுரியும்‌ திரு. ஆர்‌. சரவணன்‌, 
விற்பனையாளருக்கு, தமிழ்நாடு மாநில வாணிபக்‌ கழக ஈரோடு 
மாவட்ட மேலாளர்‌/துணை ஆட்சியரின்‌ குறிப்பாணை எண்‌, 
ந.க.28/2021/ஆர்‌1, நாள்‌ 25.11.2021-இன்படி டாஸ்மாக்‌ நிர்வாகத்தால்‌ 
வழங்கப்பட்ட தண்டனையை இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌, எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


[அரசானை (ig) என்‌, 622, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (02) துறை, 16 டீசுர்பர்‌ 2022, மார்கழி 7, 
சுபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-20253./ 


No. || (2)/ டட /18/2023.--இந்த ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌, புதுக்கோட்டை மண்டலம்‌, புதுக்கோட்டை 
என்ற நிர்வாகத்திற்கும்‌, அரவிந்த்‌ கெஜ்ரிவால்‌ 114510 தொழிலாளர்‌ 
நலசங்கம்‌, மதுரை என்ற தொழிற்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்‌ 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 


மேற்சொன்ன தொழிற்‌ தகராறை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
கருதுவதாலும்‌; 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 281//1947) 10(1)(c) பிரிவிலும்‌, 10(7(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்‌ தகராறு, 
திருச்சிராப்பள்ளி தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையயிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 1024) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு 
அளிக்குமாறு திருச்சிராப்பள்ளி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தைக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினா 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌, புதுக்கோட்டை 
மண்டலம்‌, புதுக்கோட்டை என்ற நிர்வாகத்தில்‌ ஒட்டுநராக 
பணிபுரியும்‌ திரு. 14. ரமேஷ்‌ (பணி எண்‌. 100498) என்பவருக்கு 
ஊதிய உயர்வினை திரண்ட பயனுடன்‌ மூன்று மாதம்‌ நிறுத்தம்‌ 


10 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


செய்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 19.08.2020 நாளிட்ட உத்தரவை 
இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌, பாதிக்கப்பட்ட நபருக்கு கிடைக்க 
கூடிய நிவாரணம்‌ என்ன? இது சம்பந்தமாக உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 

முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாரர்‌. 
ERRATA TO NOTIFICATION 


(கழகு ஏண்‌, efile/228Yoln1/2022-1, தொழிலாளர்‌ நலன்‌ 
மற்றும்‌ திரன்‌ மேம்பாட்டுத்‌ துறை, 14 டசம்பர்‌ 2022). 


The following Errata are issued to the Notification 
No. II(2)/LWSD/538/2022 is published at page No. 833-834 
in Part Il-Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Issue No. 27, dated 6th July 2022. is relating to G.O. 
(2D) No.43, Labour Welfare and Skill Development (J1) 
10th June 2022:- 


ERRATA 


At Page No. 834: Under the column heading Classes 
of Employees in sub heading (1) Administrative Staff.— 


Classes of Employees 


Read 
Administrative Staff 
(2) Clerk / Typist / Accountant 


For 
Administrative Staff 
(2) Clerk / Typist Accountant 


In Sub heading (2) Workers Category.— 


Classes of Employees 


Read 
Workers Category 


(2) Skilled: Operator / 
Technician / Electrician / 


For 
Workers Category 


(2) Skilied: Operator / 
Technician / Electrician / 


Filler Fitter 
முகமது நசிமுத்தின்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாரர்‌. 
LATE NOTIFICATION: 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 


Temporary Appointment of Government Analyst, 
Drugs Testing Laboratory, Chennai-6. under the Druges 
and Cosmetics Acts. 


[G.O. (2D) No. 43, Health and Family Welfare (M1), 23rd 
January 2020, மாசி 13, விகாரி, திருவள்ளுவர்‌ அ ண்டு)-2057,] 


No. II(2)/HFW/19/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 20 of the Drugs 


and Cosmetics Act, 1940 (Central Act XXIIl of 1940) and 
in supersession of the Notification No. II(2)/HFVW/450/2019 
published at page 510 of Part II—Section 2 of the 
Tamil Nadu Government Gazette, dated the 19th June 2019, 
the Governor of Tamil Nadu hereby appoints the following 
persons specified in column (2) of the Table below, to 
be Government Analysts for the areas specified in the 
corresponding entries in column (3) thereof, in respect 
of cosmetics and all drugs other than those specified in 
Schedule “C” to the Drugs and Cosmetics Rules, 1945, 
namely:- 


THE TABLE 
Serial . . 
No. Name and Designation Areas 
1. Thiru R.A. Siva, Deputy | Chennai, 
Government Analyst, Kancheepuram, 


Office of the Government | Chengalpattu, 


Analyst, Drugs Testing] Thiruvallur, Vellore, 

Laboratory, Chennai-6 Thirupatthur, 
Ranipet and 
Thiruvannamalai 
Districts. 

2. Tmt. M. Nithyakalyani, Salem, Namakkal, 

Senior Analyst, Dharmapuri, 

Office of the Government | Krishnagiri, 

Analyst, Drugs Testing Coimbatore, 

Laboratory, Chennai-6 Erode, The 
Nilgirs, Tiruppur, 
Trichirappalli, 
Karur, Perambalur, 
Ariyalur, Villupuram, 
Kallakurichi, 
Cuddalore, 
Thanjavur, 
Pudukkottai, 
Nagapattinam and 
Tiruvarur District. 

3. Thiru M. Jaffer Sadiq, Madurai, 

Senior Analyst, Theni, Dindigul, 

Office of the Government | Virudhunagar, 

Analyst, Drugs Testing Sivagangai, 

Laboratory, Chennai-6 Ramanathapuram, 


Tirunelveli, Tenkasi, 
Tuticorin and 
Kanyakumari 
Districts 


BEELA RAJESH, 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


